GOVERNMENT OF TAMIL NADU 

2009 


[Regd . No . TN /CCN / 467 / 2009 - 11. 
[ R . Dis . No . 197 / 2009. 
[Price : Rs . 6 .40 Paise . 


TOF 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


(11 


GOVERN 


ITVA I PRE 


2 


ADUS 


UMPHS 


PUBLISHED BY AUTHORITY 


ALONET 


TRE 


No. 46 ] 


CHENNAI, WEDNESDAY , NOVEMBER 25 , 2009 

Karthigai 9 , Thiruvalluvar Aandu - 2040 


Part VI — Section 2 
Notifications of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


CONTENTS 


Pages. 


TAMIL NADU ELECTRICITY REGULATORY COMMISSION , CHENNAI 


Tamil Nadu Electricity Supply ( Amendment) Code, 2009 


. 


498 - 502 


TAMIL NADU STATE LEGAL SERVICES AUTHORITY 


Constitution of Taluk Legal Services Committee at Valangaiman in Tiruvarur District 

and Nomination of Principal District Munsif as Chairman of Valangaiman 
Taluk Legal Services Committee 


502 


Constitution of Taluk Legal Services Committee at Katpadi in Vellore District and 

nomination of District Munsif as Chairman of Katpadi Taluk Legal Services 
Committee 


502 


GOVERNMENT EXAMINATIONS / EDUCATIONAL OFFICERS 
Loss of Certificates 


503-511 


[497] 


498 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI— Sec . 2 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC ., 


TAMIL NADU ELECTRICITY REGULATORY COMMISSION , CHENNAI 

Notification No . TNERC /SCI 7- 15 , dated 09 -10 -2009 

[Lr. No. TNERC /AD (L )/F . Notification /D1571/2009 .) 


No. VI(2 )/592 /2009. 


WHEREAS the Tamil Nadu Electricity Regulatory Commission specified the Tamil Nadu Electricity Supply Code under 
Section 50 of the Electricity Act, 2003 (Central Act 36 of 2003) and notified the same in Tamil Nadu Government Gazette, dated 
the 1st September 2004 . 


AND WHEREAS it is considered necessary to issue certain amendments to the Tamil Nadu Electricity Supply Code and such 
amendments are only to reproduce the provisions of the Electricity (Amendment) Act, 2007 (Act 26 of 2007 ) to update the code . 


Now THEREFORE , in exercise of the powers conferred on it by Section 181 read with Section 50 of the Electricity Act, 2003, 
and all other powers enabling it in this behalf, the Tamil Nadu Electricity Regulatory Commission hereby specifies the following 
amendments to the Tamil Nadu Electricity Supply Code (hereinafter referred to as the Principal Code ), namely: 


1. Short title and Commencement: 


(a ) This Code may be called the Tamil Nadu Electricity Supply (Amendment) Code, 2009. 

(b ) It shall be deemed to have come into force on 15th June, 2007, i.e ., the date on which the Electricity (Amendment) 
Act, 2007 came into force . 


2. Amendment of Regulation 19 of the Principal Code: 


In Regulation 19 of the Principal Code, which reproduces Section 126 of the Act, the following amendments are made : 


(i) for sub -section (3 ), the following sub -section shall be substituted , namely : 


“(3 ) The person , on whom an order has been served under sub - section (2) shall be entitled to file objections, if any , 
against the provisional assessment before the assessing officer, who shall, after affording a reasonable opportunity of hearing 
to such person , pass a final order of assessment within thirty days from the date of service of such order of provisional 
assessment of the electricity charges payable by such person .” 


(ii) the proviso to sub -section (4 ) shall be omitted . 


(iii) for sub -section (5 ), the following sub -section shall be substituted , namely : 


“ (5 ) If the assessing officer reaches to the conclusion that unauthorized use of electricity has taken place , the assessment 
shall be made for the entire period during which such unauthorized use of electricity has taken place and if , however, the 
period during which such unauthorized use of electricity has taken place cannot be ascertained, such period shall be limited 
to a period of twelve months immediately preceding the date of inspection ." 


(iv ) in sub - section (6 ), for the expression “ one-and -half times” , the expression " twice ” shall be substituted . 


(v ) In the explanation to Section 126 of the Act, in clause (b ), for sub -clause ( iv ), the following sub - clauses shall be 
substituted , namely : - 


“ (iv ) for the purpose other than for which the usage of electricity was authorised; or 


(v ) for the premises or areas other than those for which the supply of electricity was authorized " 


3 . Amendment of Regulation 23 of the Principal Code : 


In sub -regulation (A ) of Regulation 23 of the Principal Code, which reproduces Section 135 of the Act, the following 
amendments are made: 


Nov . 25 , 2009 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


499 


(i) the following sub -sections shall be substituted , namely : 
“ (1) Section 135 of the Act, which deals with theft of electricity, reads as follows: 

(1) Whoever, dishonestly, — 


( a ) taps, makes or causes to be made any connection with overhead , underground or under water lines or cables , 

or service wires, or service facilities of a licensee or supplier as the case may be; or 
(b ) tampers a meter, installs or uses a tampered meter, current reversing transformer, loop connection or any other 

device or method which interferes with accurate or proper registration , calibration or metering of electric current 

or otherwise results in a manner whereby electricity is stolen or wasted ; or 
(c ) damages or destroys an electric meter, apparatus, equipment, or wire or causes or allows any of them to be 

so damaged or destroyed as to interfere with the proper or accurate metering of electricity , 
( d ) uses electricity through a tampered meter; or 

(e) uses electricity for the purpose other than for which the usage of electricity was authorised , 
so as to abstract or consume or use electricity shall be punishable with imprisonment for a term which may extend to three 
years or with fine or with both : 

Provided that in a case where the load abstracted , consumed , or used or attempted abstraction or attempted consumption 
or attempted use - 


(i) 


does not exceed 10 kilowatt, the fine imposed on first conviction shall not be less than three times the financial 

gain on account of such theft of electricity and in the event of second or subsequent conviction the fine imposed 
shall not be less than six times the financial gain on account of such theft of electricity ; 


( ii) 


exceeds 10 kilowatt, the fine imposed on first conviction shall not be less than three times the financial gain on 

account of such theft of electricity and in the event of second or subsequent conviction , the sentence shall be 
imprisonment for a term not less than six months, but which may extend to five years and with fine not less 
than six times the financial gain on account of such theft of electricity : 


Provided further that in the event of second and subsequent conviction of a person where the load abstracted , consumed , 
or used or attempted abstraction or attempted consumption or attempted use exceeds 10 kilowatt, such person shall also be 
debarred from getting any supply of electricity for a period which shall not be less than three months but may extend to two 
years and shall also be debarred from getting supply of electricity for that period from any other source or generating station : 


Provided also that if it is proved that any artificial means or means not authorized by the Board or licensee or supplier, 
as the case may be, exist for the abstraction , consumption or use of electricity by the consumer , it shall be presumed, until 
the contrary is proved , that any abstraction , consumption or use of electricity has been dishonestly caused by such consumer. 


( 1A ) Without prejudice to the provisions of this Act, the licensee or supplier, as the case may be , may, upon detection 
of such theft of electricity , immediately disconnect the supply of electricity : 


Provided that only such officer of the licensee or supplier, as authorized for the purpose by the Appropriate Commission 
or any other officer of the licensee or supplier, as the case may be , of the rank higher than the rank so authorised shall 
disconnect the supply line of electricity : 


Provided further that such officer of the licensee or supplier, as the case may be, shall lodge a complaint in writing relating 
to the commission of such offence in police station having jurisdiction within twenty four hours from the time of such 
disconnection : 


Provided also that the licensee or supplier, as the case may be, on deposit or payment of the assessed amount or 
electricity charges in accordance with the provisions of this Act, shall, without prejudice to the obligation to lodge the complaint 
as referred to in the second proviso to this clause , restore the supply line of electricity within forty - eight hours of such deposit 
or payment." 

( ii) in sub - section (2 ) of Section 135 of the Act, for the expression “Any officer", the expression “ Any officer of the 
licensee or supplier as the case may be,” shall be substituted . 
4 . Amendment of Form -6 of Appendix of the Principal Code : 

In item (7 ) of Form -6 titled Form of Appeal to the prescribed Appellate Authority under Section 127 ( 1) of the Act , for 
the expression “one third ”, the expression “ half” shall be substituted . 

( By Order of the Commission ) 

R . BALASUBRAMANIAN , 
Chennai-600 008, 

Secretary , 
11th November 2009. 

Tamil Nadu Electricity Regulatory Commission . 


500 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI— Sec . 2 


தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் 


( அறிவிக்கை எண் த . மி . ஒ . ஆ / SC /7 - 15 , 09- 10 - 2009 நாளிட்டது ) 


[Lr. No. TNERC /AD (L )/F . Notification /D 1571/ 2009.) 


( ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்டதன் தமிழாக்கம் ) 


தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் , 2003ஆம் ஆண்டு மின்சாரச் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 36 / 2003) 50ஆம் பிரிவின்படி 
தமிழ்நாடு மின் வழங்கல் விதித்தொகுப்பினைக் குறித்துரைத்துள்ளது மற்றும் 2004 செப்டம்பர் 1ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழில் 
அதனை அறிவிக்கை செய்துள்ளது என்பதாலும் , 

மற்றும் தமிழ்நாடு மின் வழங்கல் விதித் தொகுப்பிற்கு ஒருசில திருத்தங்கள் பிறப்பிப்பது அவசியமெனக் கருதுவதாலும் மற்றும் 
அத்தகைய திருத்தங்கள் , அந்த விதித்தொகுப்பினை நாளது தேதி வரையிலானதாகக் கொணர்வதற்கு 2007ஆம் ஆண்டு மின்சாரத் 
(திருத்தம் ) சட்டத்தின் வகைமுறைகளை மறு ஆக்கம் செய்வதாக மட்டுமே உள்ளன . 

தற்போது , அதற்காக , 2003ஆம் ஆண்டு மின்சாரச் சட்டத்தின் 50ஆம் பிரிவுடன் சேர்த்துப் படிக்கப்படும் 181ஆம் பிரிவினால் 
வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் மற்றும் இதன் பொருட்டு அதனை இயல்விக்கும் அனைத்துப்பிற அதிகாரங்களையும் செலுத்தி , தமிழ்நாடு 
மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் , இதன்மூலம் , (இதன்பின்பு இதில் முதன்மை விதித் தொகுப்பு என்று குறிப்பிடப்படும் ) தமிழ்நாடு மின் 
வழங்கல் விதித் தொகுப்பிற்கு பின்வரும் திருத்தங்களைக் குறித்துரைத்துள்ளது , அதாவது : 


1 . குறுந்தலைப்பு மற்றும் தொடக்கம் : 


( a ) இந்த விதித்தொகுப்பு , 2009ஆம் ஆண்டு தமிழ்நாடு மின் வழங்கல் (திருத்தம் ) விதித் தொகுப்பு என்று அழைக்கப்பெறும் . 


( b ) இது , 2007 ஜூன் 15 அன்று நடைமுறைக்கு வந்ததாகக் கருதப்படும் , அதாவது , 2007ஆம் ஆண்டு மின்சாரச் (திருத்தம் ) 

சட்டம் நடைமுறைக்கு வந்த தேதியாகும் . 
2 . முதன்மை விதித் தொகுப்பின் 19ஆம் ஒழுங்குமுறைவிதியின் திருத்தம் 

சட்டத்தின் 126ஆம் பிரிவினை மறு ஆக்கம் செய்கிற முதன்மை விதித் தொகுப்பின் 19ஆம் ஒழுங்குமுறைவிதியில் , பின்வரும் 
திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன : 


(i ) (3) ஆம் உட்பிரிவுக்குப் பதிலாக , பின்வரும் உட்பிரிவு அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது: 


" (3) . (2) ஆம் உட்பிரிவின்படி ஆணை சார்வு செய்யப்பட்டுள்ள நபர் , வரிக்கணக்கீட்டு அலுவலர் முன்பு , தற்காலிக 
வரிக்கணக்கீட்டிற்கு எதிராக மறுப்புரைகள் , எவையேனுமிருப்பின் , அவற்றைத் தாக்கல் செய்ய உரிமையுடையவராவார் . அவர் அத்தகைய 
நபருக்கு கேட்கப்படுவதற்கு நியாயமான வாய்ப்பு நல்கிய பின்பு , அத்தகைய நபர் செலுத்த வேண்டிய மின்கட்டணங்களை தற்காலிகமாகக் 
கணக்கிட்டு அத்தகைய ஆணை சார்வு செய்யப்பட்ட தேதியிலிருந்து முப்பது நாட்களுக்குள் வரிக்கணக்கீட்டு இறுதி ஆணையைப் 
பிறப்பித்தல் வேண்டும் . 


(ii ) (4 )ஆம் உட்பிரிவின் வரம்புரை விட்டு விடப்படுதல் வேண்டும் . 


(iii ) (5 ) ஆம் உட்பிரிவிற்குப் பதிலாக , பின்வரும் உட்பிரிவு அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 


" (5 ) வரிக்கணக்கீட்டு அலுவலர் , அனுமதியில்லாமல் மின்சாரத்தைப் பயன்படுத்துதல் நடைபெற்று வருகிறது என்று முடிவு 
செய்வாரானால் , வரிக்கணக்கீடு , அவ்வாறு அனுமதியில்லாமல் மின்சாரத்தைப் பயன்படுத்துதல் நடைபெற்று வரும் முழுக்கால அளவிற்கும் 
செய்யப்படுதல் வேண்டும் மற்றும் எவ்வகையிலேனும் , அவ்வாறு அனுமதியில்லாமல் மின்சாரத்தைப் பயன்படுத்துதல் நடைபெறுதல் 
கண்டறியப்படாதிருக்குமாயின் , அத்தகையக் கால அளவு ஆய்வுத் தேதிக்கு அடுத்து முந்திய பன்னிரெண்டு மாதங்கள் கால அளவிற்கு 
வரம்பிடப்படுதல் வேண்டும் . 


(iv ) ( 6) ஆம் உட்பிரிவில் , " ஒன்றரை மடங்கு என்ற சொற்றொடருக்குப் பதிலாக " இரண்டு மடங்கு என்ற சொற்றொடர் 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 


( v ) சட்டத்தின் 126ஆம் பிரிவின் விளக்கத்தில் , ( ஆ ) கூறில் , ( iv ) ஆம் உட்கூறுக்குப் பதிலாக பின்வரும் உட்கூறுகள் 
அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 


" (iv ) எந்த நோக்கத்திற்காக மின்சாரத்தைப் பயன்படுத்துவதற்கு அனுமதியளிக்கப்பட்டுள்ளதோ அந்த நோக்கம் அல்லாத பிற 
நோக்கத்திற்காகவும் மின்சாரம் அனுமதியில்லாமல் பயன்படுத்தப்பட்டுள்ளது ; அல்லது 


( v ) எந்த வளாகம் அல்லது பரப்பிடத்திற்காக மின்சாரத்தைப் பயன்படுத்துவதற்கு அனுமதியளிக்கப்பட்டுள்ளதோ அந்த வளாகம் 
அல்லது பரப்பிடம் அல்லாத பிற இடத்திற்காக மின் வழங்கல் அனுமதியளிக்கப்பட்டுள்ளது 


Nov . 25 , 2009) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


501 


3 . முதன்மை விதித் தொகுப்பின் 23ஆம் ஒழுங்குமுறைவிதியின் திருத்தம் : 

சட்டத்தின் 135ஆம் பிரிவினை மறு ஆக்கம் செய்கிற முதன்மை ஒழுங்குமுறைவிதியின் 23ஆம் ஒழுங்குமுறைவிதியின் ( A ) உள் 
ஒழுங்குமுறைவிதியில் , பின்வரும் திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன : 

(i ) பின்வரும் உட்கூறுகள் பதிலாக அமைக்கப்பட்டுள்ளன , அவையாவன: 
" (1 ) மின் திருட்டிற்காக நடவடிக்கை எடுப்பதற்குரிய சட்டத்தின் 135ஆம் பிரிவு பின்வருமாறு படிக்கப்படும் " 
(1) நேர்மையற்ற முறையில், - 
( a ) மேல்நிலை , நிலத்தடி மின்கம்பியில் அல்லது நிலத்தடிநீர் மின்தொடர்களில் அல்லது மின்வடங்களில் அல்லது , மின்னிணைப்பு 

கம்பிகளில் அல்லது உரிமம்தாரர் அல்லது நேர்வுக்கேற்ப , மின்வழங்குநரின் மின்னிணைப்பு வசதிகளிலிருந்து மின்னிணைப்பு 

எதனையும் ஏற்படுத்துகிற , செய்கிற அல்லது அவ்வாறு செய்யப்படும்படிச் செய்கிற , அல்லது 
( b ) மின்னளவியை மோசடியாகத் திருத்துகிற , மோசடியாகத் திருத்தப்பட்ட மின்னளவியை நிறுவுகிற அல்லது மின்சாரத்தை மீள் 

திரும்பச் செய்யும் மின்மாற்றியை ( Current Reversing Transformer ) பக்க மின்னிணைப்பு அல்லது பிற ஏதேனும் 
சாதனைத்தை பயன்படுத்துகிற அல்லது துல்லியமான அல்லது முறையான பதிவு , அளவுக்குறியிடுதல் ( Calibration ) அல்லது 
மின்சாரத்தை அளவிடும் மின்கலன் ஆகியவற்றில் தடை ஏற்படுத்துகிற அல்லது பிறவாறான முறையில் மின் திருட்டு 

அல்லது மின்சாரத்தை வீணாக்குகிற , அல்லது 
( c ) மின்னளவி , மின்கருவி , மின்சாதனம் அல்லது மின் கம்பியைக் குலைக்கிற அல்லது முறையான அல்லது துல்லியமான 

முறையில் மின்னளவிடுவதில் தடை ஏற்படுத்தும் பொருட்டு அவ்வாறு சேதப்படுத்தும்படி அல்லது நிலைகுலைக்கும்படி 

செய்கிற அல்லது செய்வதற்கு அனுமதிக்கிற , அல்லது 
( d ) மோசடியாகத் திருத்தப்பட்ட மின்னளவி மூலம் மின்சாரத்தைப் பயன்படுத்துகிற , அல்லது 
( e ) எந்த நோக்கத்திற்காக மின்சாரத்தைப் பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டுள்ளதோ அந்த நோக்கம் அல்லாத பிற நோக்கத்திற்காக 

மின்சாரத்தைப் பயன்படுத்துகிற , 
அவ்வாறு மின்சாரத்தைத் திருடுகிற அல்லது மின்சாரத்தை நுகர்கிற அல்லது பயன்படுத்துகிற எவராயினும் மூன்றாண்டுகள் வரை 
நீடிக்கலாகும் ஒருகால அளவிற்குச் சிறைத்தண்டனையோ அல்லது அபராதமோ அல்லது இரண்டுமோ விதித்துத் 
தண்டிக்கப்படத்தக்கவராவார் : 


ஆனால் , திருடப்பட்ட , நுகரப்பட்ட அல்லது பயன்படுத்தப்பட்ட அல்லது நுகருவதற்கு முயற்சி செய்யப்பட்ட அல்லது பயன்படுத்துவதற்கு 
முயற்சி செய்யப்பட்ட மின் சுமையானது , 


(i) 10 கிலோ - வாட்டிற்கு மேற்படாதிருக்கிறவிடத்து , முதன்முறைத் தண்டனையின் பேரில் விதிக்கப்பட்ட அபராதமானது , அத்தகைய 
மின்திருட்டின் பொருட்டு பெற்ற நிதி ஆதாயத்திற்கு மூன்று மடங்கிற்குக் குறைவாக இருத்தல் ஆகாது மற்றும் இரண்டாவது மற்றும் பிந்திய 
தண்டனையின் பேரில் விதிக்கப்பட்ட அபராதமானது , அத்தகைய மின் திருட்டின் பொருட்டு பெற்ற நிதி ஆதாயத்திற்கு ஆறு மடங்கிற்குக் 
குறைவாக இருத்தல் ஆகாது , 


( ii ) அது 10 கிலோ- வாட்டிற்கு மேற்படுகிறவிடத்து , முதன்முறைத்தண்டனையின் பேரில் விதிக்கப்பட்ட அபராதமானது , அத்தகைய 
மின் திருட்டின் பொருட்டு பெற்ற நிதி ஆதாயத்திற்கு மூன்று மடங்கிற்குக் குறைவாக இருத்தல் ஆகாது மற்றும் இரண்டாவது அல்லது 
பிந்திய தண்டனையின் போது விதிக்கப்பட்ட தண்டனை ஆறு மாதங்களுக்குக் குறையாத ஒருகால அளவிற்கான சிறைத்தண்டனை 
ஆகும் , ஆனால் , அது ஐந்தாண்டுகளுக்கு நீடிக்கலாம் மற்றும் அத்தகைய திருட்டின் பொருட்டு பெற்ற நிதி ஆதாயத்திற்கு ஆறு மடங்கிற்குக் 
குறையாத அபராதம் விதிக்கப்படுதல் வேண்டும் . 

ஆனால் , மேலும் , நபர் ஒருவரின் இரண்டாவது அல்லது பிந்திய தண்டனையின்போது , திருடப்பட்ட , நுகரப்பட்ட அல்லது 
பயன்படுத்தப்பட்ட அல்லது திருடுவதற்கு முயற்சி செய்யப்பட்ட அல்லது நுகருவதற்கு முயற்சி செய்யப்பட்ட அல்லது பயன்படுத்துவதற்கு 
முயற்சி செய்யப்பட்ட மின்சுமையானது, 10 கிலோ- வாட்டிற்கு மேற்படுகிறவிடத்து , அத்தகைய நபர் , மூன்று மாதங்களுக்குக் குறையாத , 
ஆனால் இரண்டாண்டுகள் வரை நீடிக்கலாகும் ஒரு கால அளவிற்கு மின் வழங்கல் எதனையும் பெறுவதிலிருந்து தடுக்கப்படுதல் வேண்டும் , 
மற்றும் அந்தக் கால அளவிற்கு , ஏதேனும் பிற ஆதாரத்திலிருந்து அல்லது மின் உற்பத்தி நிலையத்திலிருந்து மின்வழங்கல் பெறுவதிலிருந்தும் 
கூட தடுக்கப்படுதலும் வேண்டும் : 


ஆனாலும் , நுகர்வோரால் மின்சாரத்தைத் திருடுவதற்காக , நுகருவதற்காக அல்லது பயன்படுத்துவதற்காக செயற்கையான கருவி 
அல்லது கருவி எதற்கும் , நேர்வுக்கேற்ப , வாரியத்தினால் அல்லது உரிமம்தாரரால் அல்லது மின்வழங்குநரால் அதிகாரமளிக்கப்படவில்லை 
என்று மெய்ப்பிக்கப்படுமானால் , மாறானது மெய்ப்பிக்கப்படும் வரையில் , மின்திருட்டு , மின்நுகர்வு அல்லது மின் பயன்பாடு எதுவும் , 
அத்தகைய நபரால் நேர்மையற்ற முறையில் செய்யப்பட்டுள்ளதாக அனுமானிக்கப்படுதல் வேண்டும் . 

( 1A ) இந்தச் சட்டத்தின் வகைமுறைகளுக்குப் பாதகமின்றி உரிமம்தாரர் அல்லது , நேர்வுக்கேற்ப , மின்வழங்குநர் , அத்தகைய 
மின்திருட்டைக் கண்டுபிடித்ததன் பேரில் , உடனடியாக மின்வழங்கலைத் துண்டிக்கலாம் : 


502 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI - Sec . 2 


மின் கட்டணங்களை வைப்பாடு செய்ததன் அல்லது சொத்யைகள் போல்,இந்தக் கடன் இரண்டாம் வாப்படையில் குறிப்பிடப்பட்டவாறு 


ஆனால் , உரிய ஆணையத்தினால் இந்த நோக்கத்திற்காக அதிகாரமளிக்கப்பட்ட உரிமம்தாரரின் அல்லது மின்வழங்குநரின் 
அலுவலரால் அல்லது உரிமம்தாரரின் அல்லது , நேர்வுக்கேற்ப , மின்வழங்குநரின் , அவ்வாறு அதிகாரமளிக்கப்பட்ட படிநிலைக்கு மேற்பட்ட 
படிநிலையிலுள்ள அலுவலர் எவரேனும் மட்டுமே மின்வழங்கல் மின் தொடர் துண்டிக்கப்படுதல் வேண்டும் : 

ஆனால் மேலும் , உரிமம்தாரரின் அல்லது , நேர்வுக்கேற்ப , மின்வழங்குநரின் அத்தகைய அலுவலர் அத்தகைய மின் துண்டிப்பு 
நேரத்திலிருந்து இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் அவ்விடத்தில் அதிகாரவரம்பு கொண்டுள்ள காவல் நிலையத்தில் அத்தகைய குற்றம் 
செய்யப்பட்டது தொடர்பாக எழுத்து வடிவிலான புகார் செய்தல் வேண்டும் : 

ஆனால் , உரிமம்தாரர் அல்லது , நேர்வுக்கேற்ப , இந்தச் சட்டத்தின் வகைமுறைகளுக்கிணங்க , கணக்கிடப்பட்ட தொகை அல்லது 
மின் கட்டணங்களை வைப்பீடு செய்ததன் அல்லது செலுத்தியதன் பேரில் , இந்தக் கூறின் இரண்டாம் வரம்புரையில் குறிப்பிடப்பட்டவாறு 
புகார் செய்வதற்குரிய கடமைப்பொறுப்பிற்குப் பாதகமின்றி , அத்தகைய வைப்பீடு அல்லது செலுத்துகை செய்த நாற்பத்தெட்டு மணி 
நேரத்திற்குள் மின்வழங்கல் மின்தொடரினை பழைய நிலைக்கு மீட்டுத்தருதல் வேண்டும் . 

(ii ) சட்டத்தின் 135 ஆம் பிரிவின் (2) ஆம் உட்பிரிவில் , " எந்தவொரு அலுவலரும் என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , 
" உரிமம்தாரரின் அல்லது , நேர்வுக்கேற்ப , மின்வழங்குநரின் அலுவலர் எவரும் என்ற சொற்றொடர் அமைக்கப்படுதல் வேண்டும் . 

4 . முதன்மைவிதித் தொகுப்பின் பிற்சேர்க்கையின் 6ஆம் படிவத்தின் திருத்தம் : 

சட்டத்தின் 127 (1) ஆவது பிரிவின் கீழ் மேல் முறையீட்டு அதிகாரியிடம் மேல் முறையீடு செய்ய குறிப்பிட்ட மேல்முறையீட்டுப் 
படிவம் " என்ற தலைப்பிடப்பட்ட 6 ஆம் படிவத்தின் (7 ) ஆம் இனத்தில் , " 1/3 ” - க்கு பதிலாக , " அரை ( half ) என்ற சொற்றொடர் 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 

( தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி ) 


சென்னை - 600 008 , 
2009 நவம்பர் 11 . 


இரா . பாலசுப்பிரமணியன் , 

செயலாளர் , 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 


TAMIL NADU STATE LEGAL SERVICES AUTHORITY 


Constitution of Taluk Legal Services Committee at Valangaiman in Tiruvarur District and Nomination of 
Principal District Munsif as Chairman of Valangaiman Taluk Legal Services Committee . 

( TNSLSA No. 4938 / E / 2009 . ) 


No . VI(2 )/593/ 2009. 

In exercise of the powers conferred by Section 11 ( A ) ( 1) of the Legal Services Authorities Act, 1987 (Central Act 39/ 1987 ) 
read with Rule 3 ( a ) of the Tamil Nadu Taluk Legal Services Committee Rules 1997, the Tamil Nadu State Legal Services 
Authority hereby constitutes a Taluk Legal Services Committee at Valangaiman in Tiruvarur District and nominates the 
Principal District Munsif , Valangaiman as Chairman , Valangaiman Taluk Legal Services Committee to exercise the powers and 
perform the functions conferred on , or assigned to the Taluk Legal Services Committee under the Act. The Principal District 
Munsif , Valangaiman is requested to assume charge as Chairman , Valangaiman Taluk Legal Services Committee . 


Constitution of Taluk Legal Services Committee at Katpadi in Vellore District and Nomination of 
District Munsif as Chairman of Katpadi Taluk Legal Services Committee . 

( TNSLSA No. 5598 / E / 2009 .) 


No. VI( 2 )/594/ 2009 . 

In exercise of the powers conferred by Section 11 ( A ) (1 ) of the Legal Services Authorities Act, 1987 (Central Act 39 /1987 ) 
read with Rule 3 ( a ) of the Tamil Nadu Taluk Legal Services Committee Rules 1997 , the Tamil Nadu State Legal Services 
Authority hereby constitutes a Taluk Legal Services Committee atKatpadi in Vellore District and nominates the District Munsif, 
Katpadi as Chairman , Katpadi Taluk Legal Services Committee to exercise the powers and perform the functions conferred 
on , or assigned to the Taluk Legal Services Committee under the Act. The District Munsif, Katpadi is requested to assume 
charge as Chairman , Katpadi Taluk Legal Services Committee. 


North Fort Road , High Court Campus , 
Chennai- 600 104 , 
12th November 2009 . 


T . MATHIVANAN , 
District Judge/Member Secretary. 


Nov . 25 , 2009) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


503 


GOVERNMENT EXAMINATIONS / EDUCATIONAL OFFICERS 


LOSS OF CERTIFICATES 


It is hereby notified that the Original Higher Secondary Certificates / Matriculation Certificates / Diploma Certificates / 
School Certificates of the following pupils are reported to have been lost beyond recovery . Necessary steps are being taken 
to issue the duplicate of the said Certificates . If the Originals were to be found by anybody, they should be treated as invalid 
and sent to the Secretary , Board of Higher Secondary Examination / Directorate of Government Examinations , 
Chennai-6 / Director of Technical Education , Chennai-25 / Inspector / Inspectress of Matriculation and Anglo -Indian Schools . 
as the case may be for cancellation : 


C . N . C . 
Number 


Name of the Candidate 

and Institution . 


Month 
and Year . 


Details of 
Examination . 


Reference Number 

and Date . 


Register Number 
and Certificate 
Number . 

( 3 ) 


( 1 ) 


( 2 ) 


( 4 ) 


( 5 ) 


( 6 ) 


No . VI ( 2 )/595/ 2009 . 


A . J . Thomas , 
Salesian Institute of 
Graphic Arts , Madras . 


382696 
16510 


April 1992 


Printing 
Technology 
First Class 


Lr . No . 108104/ M5/ 2009 , 

22- 10 - 2009 . 


No . VI(2 )/596 / 2009. 


1052083 
143780 


April 1999 


Dominic Jeyie , A ., 
Morning Star Polytechnic , 
Thirumalai , Chunkankadai , 
Nagarcoil- 629 807 . 


Computer 
Technology 
First Class 


Lr . No . 113309/ M5/ 2009 , 

22 - 10 - 2009. 


V . K . JEYAKODI, 
Principal Secretary and Commissioner of 
Technical Education and Chairman , 

Board of Examinations, 
Guindy , Chennai- 600 025 . 


சி . என் .சி . மாணவர்/மாணவி பெயர் , 
எண் . பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் . 


மாதம் 
மற்றும் 
வருடம் . 


தேர்வின் 
விவரம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


( 3 ) 


( 6 ) 


No . VI(2 )/597/ 2009 . 


செங்கற்பட்டு : 


851906 


மார்ச் 2003 


Matric 


ந .க . எண் 


057687 / எம் - 2 / 2009 , 
5 - 11 - 2009 . 


கார்த்திகேயன் , B . , 
ஸ்ரீசங்கர வித்யாலயா 
மெட்ரிக் பள்ளி , 
ஊரப்பாக்கம் . 


848314 


மார்ச் 2001 


Matric 


அருண்வர்மா , D . , 
நியூபிரின்ஸ் மெட்ரிக் 
மேல்நிலைப் பள்ளி , 
ஆதம்பாக்கம் . 


855696 


மார்ச் 2003 


Matric 


பபிதா , R . , 
ஹில்டன் மெட்ரிக் பள்ளி , 
குரோம்பெட் . 


504 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI - Sec . 2 


சி . என் . சி . மாணவர்/மாணவி பெயர் , 
எண் . பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் . 


மாதம் 
மற்றும் 
வருடம் . 


தேர்வின் 
விவரம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


( 6) 


873034 


மார்ச் 2001 


Matric 


ந .க . எண் 


057687 / எம் - 2/ 2009 , 
5 - 11 - 2009 . 


சென்னை வடக்கு : 
செல்வமாதா , J ., 
J . G . V . V . M . மேல்நிலைப் பள்ளி , 
அண்ணா நகர் . 
திபாலிகுப்தா , Y ., 
J . G . V .V . M . மேல்நிலைப் பள்ளி , 
அண்ணா நகர் . 


881467 


மார்ச் 2003 


Matric 


Do . 


க . கமலா, 
கூடுதல் செயலாளர் , 
மெட்ரிகுலேசன் தேர்வுக் குழுமம் , 
அரசுத் தேர்வுகள் இயக்ககம் , 

சென்னை - 600 006 . 


224300 


April 1998 


Matric 


No . VI(2)/598/ 2009 . 

Pudukkottai : 
S . Sugitha , 
Muvendar Mat . School , 
NGR , Sengamangalam . 
Gayathri , P . , 
Nirmala Mat. School, 
Pudukkottai . 


ந. க . எண் 147609/ எம் - 2/2009 , 

9 - 11 - 2009. 


227883 


March 2000 


Matric 


Do . 


Karur : 


215104 


March 1995 


Matric 


Vijey Karthik , P . R ., 
Vivekananda Mat . 
Hr . Sec . School , 
P . Palayam . 


839034 


April 2004 


Matric 


839238 


April 2004 


Matric 


0 


501068 


September 2008 


Matric 


Trichy : 
Nishanth , K ., 
St. James Mat. 
Hr . Sec . School , 
Trichy . ) 
Pavankumar , G . , 
Arokiamatha Mat. 
Hr . Sec . School , 
Mandapam . 
Thanjavur : 
Mohamed Ashik 
Suharavathy , A . , 
( Private ) 
J. Sameema Farvin , 
Star Lions Mat . School , 
Ayyampet . 
Siva , M . , 
Kamala Subra Mat . 
Hr . Sec . School , Thanjavur . 
Villupuram : 
Arun Raj , S . , 
AKT ACA Mat . 
Hr. Sec . School , 
Kallakurichi . 


228467 


March 1999 


Matric 


0 


837456 


March 2002 


Matric 


843123 


March 2003 


Matric 


Nov . 25 , 2009) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


505 


சி . என் .சி . மாணவர்/மாணவி பெயர் , 
எண் . பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் . 


மாதம் 
மற்றும் 
வருடம் . 


தேர்வின் 
விவரம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


( 3) 


( 4 ) 


10 


223638 


April 1997 


April 1997 


Matric 


Villupuram - cont . 
J . Sridevi , 
Bharathi Mat . 
Hr . Sec . School , 
Kallakurichi . 


Matric 


ந . க . எண் 147609/ எம் - 2/ 2009 , 

9 - 11 - 2009 . 


837267 


March 2001 


Matric 


Do. 


P . Boobesh , 
SRKV Gurukulam 
Mat . School , 
Ulundurpet . 
Cuddalore: 


12 


844984 


April 2004 


Matric 


13 


215586 


April 1994 


Matric 


Poonguzali , S ., 
St . Michael s , 
Mat . Hr. Sec . School , 
Gingee . 
R . Jayaprakash , 
Alamelu Mat. School, 
Sethiathope . 
Haseena Begum , G ., 
St . Marys Mat . 
Hr. Sec . School , 
Cuddalore . 


842809 


March 2002 


Matric 


க . கமலா , 
கூடுதல் செயலாளர் , 
மெட்ரிகுலேசன் தேர்வுக் குழுமம் 
அரசுத் தேர்வுகள் இயக்ககம் , 

சென்னை - 600 006 . 


No . VI(2 )/599 / 2009 . 

வேலூர் : 
1 U . Sridhar 


420455 


March 1996 


எஸ் . எஸ் . எல்.சி . 


ந. க . எண் 


012377/ பி2 - 1/2009, 
10 - 11 - 2009 . 


N 


2 


670906 


March 2003 ) 


எஸ் . எஸ் . எல் .சி . 


355677 


March 1995 


எஸ் . எஸ் . எல் .சி . 


லெ 


4 


274933 


March 1985 


எஸ் .எஸ் . எல் .சி . 


திருவள்ளூர் : 
M . Karthikeyan 
விருத்தாசலம் : 
Manikandan , N . 
செய்யாறு : 
K . Murugammal 
திருவள்ளூர் : 
R . Vijayakumar 
திருவண்ணாமலை : 
R . Sathiyaraj 
திருப்பத்தூர் : 
Srinivasan , T . 
மத்திய சென்னை : 
N . Panchavarnam 


5 


434270 


March 1996 


எஸ் . எஸ் . எல் . சி . 


6 


606274 


March 2006 


எஸ் . எஸ் . எல் .சி . 


- 


587125 


March 2003 


எஸ் . எஸ் . எல் .சி . 


8 


239324 


March 1981 


எஸ் . எஸ் . எல் .சி . 


506 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI - Sec . 2 


மாதம் 
மற்றும் 
வருடம் . 


தேர்வின் 
விவரம் . 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் . 
( 3) 


சி . என் .சி . மாணவர்/மாணவி பெயர் , 
எண் . பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 

( 2 ) 
தென் சென்னை : 
9 S . Usha Kumari 


கடித எண்ணும் 

தேதியும் . 


( 4 ) 


262426 ) 


March 1983 


எஸ் . எஸ் . எல் .சி .... 


ந .க . எண் 012377 / H2 - 1/ 2009, 

10 - 11 - 2009 . 


Do . 


10 
11 


696154 
332147 
720999 
545744 


April 2004 
March 1985 
March 2005 
March 1999 
March 1997 


எஸ் . எஸ் . எல் . சி . 
எஸ் .எஸ் . எல் .சி . 
எஸ் .எஸ் . எல் .சி . 
எஸ் .எஸ் . எல் .சி . 
எஸ் . எஸ் . எல் .சி . 


494041 


15 


483016 


March 1995 ) 


எஸ் .எஸ் . எல் .சி . 


Do . 


வட சென்னை : 
Kumar , S ., 
Devikarani, G . 
Dhanesh Kumar, S . 
A . Mythili 
Dayana , s ., 
மத்திய சென்னை : 
Bhaskar, N . 
திருப்பத்தூர் : 
R . Kaliyappan 
R . Vinayagamurthy 
M . Jayanthi 
மத்திய சென்னை : 
Bhaskar , N . 
திருப்பத்தூர்: 
A . Vasanthi 
திருவள்ளூர் : 
S . Venkatesan 


428291 
308061 
622112 


April 1998 
March 1987 
March 2006 


எஸ் . எஸ் . எல் .சி . 
எஸ் . எஸ் . எல் .சி . 
எஸ் . எஸ் . எல் .சி . 


Do . 


Do. 


485016 


March 1995 


எஸ் . எஸ் . எல் .சி . 


Do . 


514164 


March 2001 


எஸ் . எஸ் . எல் .சி . 


Do . 


21 


647341 
806767 
894430 


March 2002 
March 2003 , 
March 2007 


எஸ் . எஸ் . எல் . சி . 


468449 


April 1992 
March 2006 
March 2003 


728150 


எஸ் .எஸ் . எல் .சி . 
எஸ் . எஸ் . எல் .சி . 
எஸ் .எஸ் . எல் .சி . 


Do . 
Do . 


685527 


DO .. 


25 


454305 


March 1999 


எஸ் . எஸ் . எல் .சி . 


26 


303110 


Do . 


தென் சென்னை : 
Surendran , R . 
T . Sathish 
Suganya , R . 
வேலூர் : 
G . Umadevi 
கடலூர் : 
K . Bagyalakshmi 
T . Kalaiarasan 
Pushpa , P . 
K . Dheyvalokani 
திருவள்ளூர் : 
R . Balaji 
பொன்னேரி : 
M . Ilangovan 
திருப்பத்தூர் : 
Lathamageswari 


537023 


March 1991 
March 2003 
March 1995 
April 2002 


எஸ் . எஸ் . எல் .சி . 
எஸ் . எஸ் . எல் .சி . 
எஸ் . எஸ் . எல் .சி . 
எஸ் .எஸ் . எல் .சி . 


DO . 
Do. 


365335 


488307 


Do 


342050 


March 1989 


எஸ் . எஸ் . எல் .சி . 


534637 


March 2000 


எஸ் . எஸ் . எல் . சி . 


Do. 


32 


310789 


March 1986 


எஸ் . எஸ் . எல் .சி . 


Do . 


Nov . 25 , 2009) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


507 


மாதம் 


தேர்வின் 
விவரம் . 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் . 
( 3) 


கடித எண்ணும் 

தேதியும் . 


சி . என் .சி . மாணவர்/மாணவி பெயர் , 
எண் . பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 
(1) 

( 2 ) 
கடலூர் : 


மற்றும் 


வருடம் . 


( 6) 


33 


Sayerabanu , S . D . 


276168 


March 1987 


எஸ் . எஸ் . எல் .சி . 


ந .க . எண் 012377/பி2- 1/ 2009, 

10 - 11 - 2009 . 


தென் சென்னை : 
V .M . Prabhavathi 


34 


253523 


March 1983 


எஸ் . எஸ் . எல் . சி . 


எஸ் .எஸ் . எல் .சி . 


36 
37 


கடலூர் : 
G . Thamizharasi 
C . Arumugam 
P . Suganthil 
திருப்பத்தூர் : 
Gandhi, C . 


539916 
367085 
300620 


எஸ் . எஸ் . எல் .சி . 


March 2003 
March 1995 
April 1991 


எஸ் . எஸ் . எல் . சி . 


38 


570972 


April 2004 


எஸ் . எஸ் . எல் . சி . 


மத்திய சென்னை : 


39 


D . Yuvaraj 


எஸ் . எஸ் . எல் .சி . 


182447 
450406 


M . Veeran 


March 1975 
April 1994 ) 
March 1994 


எஸ் . எஸ் . எல் .சி . 


449101 


எஸ் . எஸ் . எல் .சி . 


P . Arumugam 
திருப்பத்தூர் : 
M . Chitra 


42 


268416 
534639 


எஸ் .எஸ். எல் .சி . 


S . Tamilarasan 


623368 


March 1985 ) 
October 1985 ) 
March 2006 
March 2005 


எஸ் . எஸ் . எல் . சி . 
எஸ் . எஸ் . எல் .சி . 


596553 


45 


465553 


April 2000 


எஸ் . எஸ் . எல் .சி . 


M . Shakila 
திருவண்ணாமலை : 
D . Gangadharan 
கடலூர் : 
Hajitha Begam , M . 
Karthick , S . 
திருவண்ணாமலை : 
Srinivasan , S . 


582300 
613539 


March 2006 
March 2008 


எஸ் . எஸ் . எல் . சி . 
எஸ் . எஸ் . எல் .சி . 


48 


209305 
476775 
449495 
212342 
048082 
533779 


49 


A . Mohankumar 


419554 


50 
51 


E . ஏழுமலை 
M . Venkatesan 


March 1982 | 
October 1985 எஸ் . எஸ் . எல் .சி . 
October 1982 ) 
March 1977 ) 
October 1977 , எஸ் . எஸ் . எல் .சி . 
October 1984 ) 
April 1998 எஸ் . எஸ் . எல் . சி . 
March 1999 ) 
October 1999 , எஸ் . எஸ் . எல் .சி . 
March 2000 ) 
April 1997 எஸ் .எஸ் . எல் .சி . 
March 1990 எஸ் . எஸ் . எல் .சி . 
April 2004 எஸ் . எஸ் . எல் .சி . 

April 2004 எஸ் . எஸ் . எல் .சி . 
March 1999 எஸ் . எஸ் . எல் .சி . 


431060 
664641 
700730 
392679 
298325 
553853 
557564 
438699 ) 


S . Kamalakannan 
Gunavathi , B . 
Nandakumar , G . 
Bagyalakshmi, V . 
G . Velmurugan 


55 
56 


508 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI - Sec . 2 


மாதம் 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் . 


தேர்வின் 
விவரம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


மற்றும் 


வருடம் . 


சி . என் .சி . மாணவர்/மாணவி பெயர், 
எண் . பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 

( 2 ) 
திருவண்ணாமலை - தொடர்ச்சி 
57 R . Sudha 


( 5 ) 


415699 


April 1998 


எஸ் . எஸ் . எல் .சி . 


ந .க . எண் 


012377/பி2 - 1/2009 , 
10 - 11 - 2009 . 


Punitha , D . 


Do . 


571591 
561681/ 


March 2003 
April 2004 


எஸ் . எஸ் . எல் .சி . 
எஸ் .எஸ் . எல் .சி . 


Do | 


Ashok , B . 
செய்யாறு : 
Vimala , I. 
K . Munusamy 


405594 


DO 
. 


421231 


April 1998 
March 1999 
March 1997 


எஸ் . எஸ் . எல் .சி . 
எஸ் . எஸ் . எல் .சி . 
எஸ் .எஸ் . எல் .சி . 


Do . 


M .Kamatchi/ 


390438 


செங்கல்பட்டு : 
Naventhan , T . 


Do . 


366827 
348929 


எஸ் . எஸ் . எல் . சி . 
எஸ் . எஸ் . எல் .சி . 


Do . 


M . Arul 
Rajasekaran , E . 


693671 
503587 


எஸ் . எஸ் . எல் .சி . 


Do . 


April 1991 ) 
March 1987 
March 2007 | | 
July 2007 ) 
March 1996 | 
October 1997 ) 
April 2004 
March 2003 


66 


R . Kalaiselvan 


439745 
496178 


எஸ் .எஸ் . எல் .சி . 


Do . 


Do . 


623156 
633845 


எஸ் . எஸ் . எல் .சி . 
எஸ் .எஸ் .எல் .சி . 


Do. 


309626 
566858 
458625 
489944 


March 1991 
March 2006 
March 2001 
March 2002 


எஸ் .எஸ் . எல் .சி . 
எஸ் . எஸ் . எல் .சி . 
எஸ் . எஸ் . எல் . சி . 
எஸ் . எஸ் . எல் .சி . 


478783 


Do . 


July 2007 
March 2002 


எஸ் .எஸ் . எல் .சி . 
எஸ் .எஸ் . எல் .சி . 


523557 


857425 


March 2008 


எஸ் . எஸ் . எல் .சி . 


Ganesh , S . 
Antony, J. 
கடலூர் : 
K . Thamilazhaki 
N . Ellappan 
J. Vinod Arockiaraj 
C . Mahendiravarman 
திருப்பத்தூர் : 
R . Sathish Kumar 
Vinothkumar , M . 
தனித்தேர்வர் : 
S . Harish 
திருப்பத்தூர் : 
R . Priya 
தனித்தேர்வர் : 
D . Anbazhagan 
சென்னை கிழக்கு : 
G . Priya 
செங்கல்பட்டு : 
D . Arivazhagan 
R . Sivaraman 
Kannan , V . 
K . Sathish 
V . Baskaran 


76 


625333 


March 2006 


எஸ் . எஸ் . எல் .சி . 


Do . 


854645 


March 2008 


எஸ் . எஸ் . எல் .சி . 


Do . 


698623 


March 2003 


எஸ் . எஸ் . எல் . சி . 


Dol 


438051 
675135 


March 1995 
March 2006 
March 2006 
April 2002 


672252 


எஸ் . எஸ் . எல்.சி . 
எஸ் .எஸ் . எல் .சி . 
எஸ் .எஸ் . எல் .சி . 
எஸ் .எஸ் . எல் .சி . 
எஸ் . எஸ் . எல் .சி . 


Do . 


573848 
611309 


83 


April 2004 


Do . 


Nov . 25 , 2009) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


509 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் . 


மாதம் 
மற்றும் 
வருடம் . 


தேர்வின் 
விவரம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


சி .என் .சி . மாணவர்/மாணவி பெயர் , 
எண் . பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 

( 2 ) 
செங்கல்பட்டு - தொடர்ச்சி 
84 Rajkumar, A . 


( 4 ) 


( 6) 


438787 


March 1995 


எஸ் . எஸ் . எல் .சி . ந .க . எண் 012377 / H2 - 1/2009 , 

10 - 11 - 2009 . 


85 


650760 


March 2005 


எஸ் . எஸ் . எல் . சி . 


Do . 


438181 


March 1995 


எஸ் . எஸ் . எல். சி . 


572870 


எஸ் . எஸ் . எல் .சி . 


K . Rajesh 
Rajkumar , A . 
K . Shanthi 
Arunachalam , A . 
c . Indirani 
K . Prasanth 


460432 


எஸ் . எஸ் . எல் .சி . 


239617 
691500 


March 2002 
April 1997 
March 1983 ) 
March 2007 
April 1997 
April 1993 
April 2004 
March 1996 


467974 


91 
92 


R . Padmapriya 
R . Shanthi 
J. Alexander 


எஸ் . எஸ் . எல் .சி . 
எஸ் .எஸ் . எல் .சி . 
எஸ் . எஸ் . எல் .சி . 
எஸ் . எஸ் . எல் .சி . 
எஸ் .எஸ் . எல் .சி . 
எஸ் .எஸ் . எல் .சி . 


415590 


624638 


449133 


615468 


April 2004 


எஸ் . எஸ் . எல் .சி . 


D . Rajkumar 
P . Varatharaj 
வேலூர் : 
M . Rajkumar 
R . Dhivyabharath 
N , Karunanithil 


653083 


March 2006 


எஸ் . எஸ் . எல் .சி . 
எஸ் . எஸ் . எல் .சி . 


386116 


June 2008 


225757 
482620 


99 


00 


101 
102 
103 


S . Praveenkumar 
V . Rajasekaran 
Jayanthi , M . 
Gopinath , P . 
Sathish Andrews Milton , c . 


703777 
211200 
343522 
502799 
732578 
409952 
348522 
389650 


March 1982 ) 

எஸ் . எஸ் . எல் .சி . 
October 1982 ) 
March 2008 எஸ் . எஸ் . எல் .சி . 
March 1981 எஸ் . எஸ் . எல் . சி . 
April 1991 எஸ் .எஸ் . எல் .சி . 
March 2000 எஸ் .எஸ் . எல் .சி . 
September 2008 எஸ் . எஸ் . எல் .சி . 
March 1995 எஸ் . எஸ் . எல் .சி . 
April 1991 எஸ் . எஸ் . எல் .சி . 
April 1994 எஸ் . எஸ் . எல் .சி . 


104 


A . R . Ramraj 


105 


06 


107 


439971 


April 1993 


எஸ் . எஸ் . எல் . சி . 


108 


Jayanthi , M . 
S. Premakumari 
சென்னை கிழக்கு : 
| E . Rajalakshmi 
தனித்தேர்வர் : 
Israel , B . 
கடலூர் : 
T . Muruganandham 
K . Sekar 
N . Ramesh 
V . Banumathil 


746210 


March 2003 


எஸ் . எஸ் . எல் . சி . 


109 


April 1997 


எஸ் . எஸ் . எல் .சி . 


எஸ் . எஸ் . எல் .சி . 


110 
111 
112 


373146 
356622 
288713 
398363 


March 1992 
April 1990 


எஸ் . எஸ் . எல் .சி . 


April 1998 


எஸ் . எஸ் . எல் . சி . 


510 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI - Sec . 2 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் . 


மாதம் 
மற்றும் 
வருடம் . 


தேர்வின் 
விவரம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


சி . என் .சி . மாணவர்/மாணவி பெயர் , 
எண் . பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 

( 2 ) 
காஞ்சிபுரம் : 
113 Jayakumar , D . 


( 6 ) 


398531 


April 1994 


எஸ் . எஸ் . எல் .சி . ந .க . எண் 012377/பி2- 1/ 2009, 

10 - 11 - 2009 . 


Do . 


Do . 


114 C . Dayalan 
115 Shakila , R . 
116 Shanmuga Sundaram , S . 
117 Chandrasekar , R . 
118 B .A . Maheswari 
119 P . Pushpa 
120 Porkodi, s . 

தனித்தேர்வர் : 
121 S . Bhuvanesh Kumar 


523668 
721675 
487763 
423950 
300825 
422709 
632997 


March 2001 
March 2007 
March 1999 
March 1985 
March 1985 
April 1996 
April 2004 


எஸ் .எஸ் . எல் .சி . 
எஸ் . எஸ் . எல் .சி . 
எஸ் .எஸ் . எல் .சி . 
எஸ் .எஸ் . எல் .சி . 
எஸ் . எஸ் . எல் .சி . 
எஸ் . எஸ் . எல் .சி . 
எஸ் .எஸ் . எல் .சி . 


747457 


March 2003 


எஸ் .எஸ் . எல் .சி . 


த . உமா , 

செயலாளர் , 
மாநிலப் பள்ளித் தேர்வுகள் குழுமம் 
மற்றும் இணை இயக்குநர் (பணியாளர்), 
அரசுத் தேர்வுகள் இயக்ககம் , 

சென்னை - 600 006 . 


No . VI( 2)/600/ 2009 . 


500006 


T . Elias 
சென்னை 


நவம்பர் 2005 


தொழிலாசிரியர் 
சான்றிதழ் 


ந. க . எண் 039931/ 1 /2009 , 

4 - 11 - 2009 . 


சு . சந்திரவதனி , 
கூடுதல் செயலாளர் , ( ஈ .எஸ் . எல் . சி ), 
அரசுத் தேர்வுகள் இயக்ககம் , 

சென்னை - 600 006 . 


No . VI (2 )/ 601/ 2009 . 

N . Yesu Karuna Bai 
காஞ்சிபுரம் . 


501149 


நவம்பர் 2005 


தொழிலாசிரியர் ந . க . எண் 057821/ 1 / 2009, 
சான்றிதழ் 

4 - 11 - 2009 . 


சு . சந்திரவதனி , 
கூடுதல் செயலாளர் , ( ஈ .எஸ் . எல் .சி ), 
அரசுத் தேர்வுகள் இயக்ககம் , 

சென்னை - 600 006 . 


No . VI(2 )/602/2009 . 

எஸ் . குணவதி 
அவ்வை இல்லம் 
ஆசிரியர் பயிற்சி பள்ளி , 
அடையார் , சென்னை . 


0316396 
TT1 130494 
TT2 231095 
DTE 428304 


September 2003 ஆசிரியர் கல்வி 
July 2004 பட்டயம் 


ந . க . எண் 018009/சி2/2009 , 

11 - 11 - 2009 . 


த . உமா , 

செயலாளர் , 
மாநிலப் பள்ளித் தேர்வுகள் குழுமம் 
மற்றும் இணை இயக்குநர் (பணியாளர் ), 
அரசுத் தேர்வுகள் இயக்ககம் , 

சென்னை - 600 006 . 


Nov. 25 , 2009 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


511 


மாதம் 


சி . என் .சி . மாணவர்/மாணவி பெயர் , 
எண் . பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் . 


தேர்வின் 
விவரம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


மற்றும் 


வருடம் . 


No. VI( 2 )/ 603/ 2009 . 


November 2005 ஆசிரியர் கல்வி 
October 2006 பட்டயம் 


ந.க . எண் 114313 /சி2/2008 , 

11 - 11 - 2009 . 


Venkatesan , C . 
Chezhian Teachers Training 
Institute , 
Thenpallipattu . 


0526015 
TT1 517794 
TT2 628807 
TTG 729449 
DTE 828836 


த . உமா , 

செயலாளர் , 
மாநிலப் பள்ளித் தேர்வுகள் குழுமம் 
மற்றும் இணை இயக்குநர் (பணியாளர் ), 
அரசுத் தேர்வுகள் இயக்ககம் , 

சென்னை - 600 006 . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


